க 
வெள்ளையர்கள்‌ நமக்குப்‌ 
பல தீமைகளைச்‌ செய்‌ 
தார்கள்‌. தங்களை அறியா 


£ போக்கு வரத்துச்‌ 


நாட்டில்‌ 


மலே சில நன்மைகளையும்‌ 


நமக்குச்‌ செய்துவிட்டுப்‌ 
போனார்கள்‌. அதாவது, தங்‌ 
கள்‌ நலனுக்காக அவர்கள்‌ 
செய்த சில காரியங்களால்‌ 
நமக்கும்‌ நன்‌ மை ஏற 
பட்டது. அப்படி ஏற்பட்ட. 
நன்மைகளிலே ஒன்று, 
கிராமம்‌ தொடங்கித்‌ தலை 
மைச்‌ செயலகம்‌ வரை 
படிப்படியாகத்‌ தொடர்பு 
விடாமல்‌ அமைந்த ஆட்சி 
எந்திரம்‌. 


தங்களுக்கு எதிராக ஏற்‌ 
படக்கூடிய கலகங்களை 
அடக்குவதற்குப்‌ படை களை 
விரைவில்‌ கெண்டு 
செல்லவே ஆங்கிலேயர்கள்‌ 
நாடெங்கும்‌ இருப்புப்‌ பாதை 
அமைத்தார்கள்‌; அது இப்‌ 
போது நமக்குப்‌ பெரிய 
சாதன 
மாகப்‌ பயன்படுகிறது. 
நாட்டின்‌ பல்வேறு மூலை 
முடுக்குகளிலும்‌ நடைபெறும்‌ 
நிகழ்ச்சிகளை அறியவும்‌ 
விரைவாகத்‌ தங்களுக்குள்‌ 
செய்தி அனுப்பிக்‌ கொள்ள 


-வுமே தபால்‌ தந்திச்‌ சாத 


னங்களை அவர்கள்‌ அமைச்‌ 
தார்கள்‌ ;. அவை இன்று 
நமது செய்திப்‌ போக்கு 
வரத்து அமைப்புகளாகச்‌ 
சிறக்கின்றன. அதேபோல்‌, 
எங்கெங்கே 
என்னென்ன தொழில்கள்‌? 
அவற்றில்‌ எவ்வளவு 
உற்பத்தி? யார்யார்வசம்‌ 


_— சாலை இளந்திரையன்‌ -- 


அந்த உற்பத்தி எந்த அள 
வில்‌ போய்ச்‌ சேருகிறது ? 
என்பன போன்ற விவரங்‌ 
களைத்‌ தெரிந்து கொள்ளு 
வதற்காகவே :..: ரெவினியூ 
டிபார்ட்மெண்ட்‌ ? என்னும்‌ 
பெரிய எந்திரத்தை அமைத்‌ 
தார்கள்‌. நாட்டின்‌ எங்கோ 
மூலையில்‌ வீளையும்‌ ஒரு நெல்‌ 
மணி அல்லது ஒரு புளியம்‌ 
பழம்‌ கூட இந்த எந்திரத்‌ 


தின்‌ கண்களுக்குத்‌ தப்பி 
விடாதபடி, அது செயல்‌ 
படுமாறு திட்டம்‌ வகுத்‌ 
தூர்கள்‌. 


இந்த அருமையான 
எந்திரத்தை வைத்துக்‌ 
கொண்டும்‌, நமது ஆட்சி 
யாளர்கள்‌ நாட்டிலே பஞ்‌ 
சக்குரலும்‌ பட்டினிக்குரலும்‌ 
எழுப்பிக்‌ கொண்டிருக்‌ 
கிறார்கள்‌ என்றால்‌, அது, 
ழ்‌ ஆடத்தெரியாதவள்‌ என்‌ 
னயவோ கோணல்‌ என்று 
சொன்ன கதழை?யைத்‌ தவீர 
வேறில்லை. 


இத்த ஆட்சி எந்திரம்‌, 
நாட்டிலே பயிரிடத்‌ தகுந்த 
நிலம்‌ எவ்வளவு என்று 
கணக்கெடுத்திருக்கி றது; 
அந்த நிலத்தில்‌ என்‌ 
னென்ன பயிராகின்றன என்‌ 
பையும்‌ கணக்கெடுத்து 
வைக்கிறது. அவ்வப்போது 
இலைகளில்‌ ஏற்படும்‌ 
வளர்ச்சி தளர்ச்சிகளையும்‌ 
அது உடனுக்குடன்‌ பதிவு 
செய்துவிடுகிறது. இந்த 
எந்திரத்தின்‌ மற்றொரு 
பகுதி நாட்டி ல்உள்ள மக்கள்‌ 


ஞாயிற வாரப்‌ 


பழுதுபட்ட எந்திரம்‌ 


தொகை எவ்வளவ என்றும்‌ 
அவர்சளுச்குத்‌ தயை 
யான உணவின்‌ வகையும்‌ 
தொசையும்‌ எவ்வளவு 
என்றம்‌ சணக்கு எடுக்‌ 
கிறது. இந்தப்‌ புள்ளி 
விவரங்களெல்லாம்‌ ஒன்று 
திரட்டப்பட்ட மொத்த 
வீவரப்பட்டியல்‌, அரசாங்‌ 
கத்தின்‌ தலைமைச்‌ செயல 
கத்தில்‌ தயாராக வைக்கப்‌ 
படுகிறது. 


இந்தப்‌ புள்ளி விவரத்தை 
ஊன்றிக்‌ கவனித்தால்‌, 
நாட்டில்‌ அவ்வப்போது 
உற்பத்தியாடும்‌ உணவுப்‌ 
பொருள்‌ எவ்வளவு? நாட்டு 
மக்களின்‌ தேவை எவ்வ 
ளவு? எந்தப்‌ பகுதியில்‌ 
எவ்வளவு சேவை? என்பன 
போன்ற விவரங்களை முன்‌ 
கூட்டியே கணித்து விட 


“லாம்‌. சணித்துக்‌ தெரிந்து 


கொண்டால்‌, அதிகமாக 
உள்ள இடத்திலிருந்து 
தேவையான. இடத்துக்கு 


உணவுப்பெொருனளை அனுப்ப 
லாம்‌ ; நாடு முழுமைக்குமே 
தேவை என்றால்‌, அயல்‌ 
நாடுகளிலிஈந்து இறக்குமதி 
செய்யல. இதிலே கவ 
னம்‌ செலுந்தி வந்தால்‌ 
கடைசி நேரத்தில்‌, அம்மா 
பசிக்குதே,” என்று நாடு 
தோறும்‌ திருவோடு ஏந்த 
வேண்டியதே இல்லை. 


அருமையான மேற்படி 
எந்திரத்தைக்‌ கைவசம்‌ 
ை வத்துக்ககொண்டி, 
உணவும்‌. பிரச்சனை: தீர 


1 பயயயபபயயயயபயபயயய 


1 


SHIVA! 
TAMIL WEEKLY 


32nd year 


of Publication 


7-5-1967 


யயயயயபபயபயயிய 


111 1பயயியயபயயயயயயா 
வழி சொல்லுங்கள்‌, கேட்கி 
றாம்‌? என்று ஆளவந்த 
வர்கள்‌ ஆலோசனைப்‌ 


பிச்சை கேட்பது வேடிக்கை 
யாக இருக்கிறது. 


ஆங்கிலேயர்‌ அமைத்த 
ஆட்‌ சிஎந்திரம்‌ அவர்களின்‌ 
நலனுக்காகவே அமைக்கப்‌ 
பட்டது. ஆயினும்‌ நமது 
திட்டங்களை நிறைவேற்ற 
நல்ல கருவியாக அது 


அமைந்துள்ளது. அதில்‌ 
உள்ள ஏகாதிபத்திய அம்‌ 
சங்களை மட்டும்‌ சிறிதே 


மாற்றினால்‌ அந்த எந்திரத்‌ 
கைப்‌ போலப்‌ பயன்‌ மிக்க 
சேவைகளை எங்கும்‌ காண 
முடியாது. ஆனால்‌, நாடாள 
வருகிறவர்சளுக்கு அந்த 
எந்திரத்தைப்‌ பற்றிய முழு 
விவரமும்‌ தெரியமேண்டும்‌; 
வ காதிபத்தியத்துக்கும்‌ குடி 
யாட்சிக்கும்‌ உள்ள வேறு 
பாடுகள்‌ என்ன, அவைகளை 
இந்த எந்திரத்தில்‌ திருத்தி 
அமைப்பது எப்படி என்ற 
விவரமும்‌ தெரியவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ , நெற்களஞ்‌ 
சியங்களில்‌ எலிஃகாத்‌ தேடு 
கிறவர்கள்‌, இந்த எந்திரத்‌ 
துக்குள்ளே பழம்‌ ெபெருச்‌ 
சாளிகள்‌ இருந்து வரு 
வதைக்‌ காண்பார்கள்‌. 


இதுவைர நம்மை 
ஆண்டு வந்தவர்களிலும்‌ 
இப்போது ஆள வந்திருப்ப 
வர்‌ ளிலும்‌ பெரும்பாலோ 
ருக்கு இந்த எந்திரத்தைப்‌ 
பற்றி ஒன்றும்‌ தெரியாது, 


எனவேஅவர்கள்‌ கூட்டைக்‌ 
கலைப்பானேன்‌,தேனீ 
கொட்டுவானேன்‌ ?? என்று 
பயந்துகொண்டு அதைத 
அப்படியே 
கள்‌. 


விட்டுவீட்டார்‌ 


ஆமாம்‌; விவரம்‌ 


குரியாதவர்கள்‌ அதில்‌ 
கைவைக்காமல்‌ தங்கள்‌ 
காலத்தைத்‌. தள்ளிவிட்டுப்‌ 
ேேபாய்விடுகிறார்கள்‌. 


இந்த ஆட்சி எந்திரத்‌ 
தைச்‌ சரியானபடிச்‌ செயல்‌ 
படுத்தினால்‌ நாட்டில்‌ அவ்‌ 
வப்போதைய நிலை உள்‌ 
ளங்கை நெல்லிக்கனி 
போலத்‌ த&மைச்‌ செயல 
கத்தில்‌ வந்து தெரியும்‌ ; 
இதைப்‌ பெருச்சாளிசளிடம்‌ 
விட்டுவிட்டாலோ, “பார்பர்‌ 
ஷாப்‌ கண்ணாடி? மாதீரி 
ஒவ்வொன்றையும்‌ அது 
வேறுமாதிரிக்‌ காட்டும்‌. 
இப்போது பெருச்சாலிசளின்‌ 
டைரச்ஷனில்‌ இயங்கும்‌ 
அந்த எந்திரம்‌; * புள்ளி 
விவரம்‌? என்ற பெயரில்‌ 
புள்ளிக்கு உதவாத பொய்‌ 
விவரங்‌ா&யே தருகிறது. 
அதை அடிப்படையாகக்‌ 
கெண்டு வகுக்கப்பட்ட 
திட்டமும்‌ பெரும்‌ சிக்கல்‌ 
களை எழுப்புகிறது...... 


சுமார்‌ இருபத்தைந்து 
ஆண்டுகளுக்கு முன்‌, அதா 
வது, நாடு சுதந்திரம்‌ பெறு 
வதற்கு அய்ந்து ஆண்டு 
சரக்கு முன்பு இந்த எந்‌ 
திரம்‌ ௦ செயற்பட ட முறையை 


விளக்கும்‌ நிகழ்ச்சிகளிள்‌ 

ஒன்று பிள்‌ வருமாறு: 
திடீரென ஒருநாள்‌ 

தாலுகா 


[2 i 


அதிகாரியிட 


; க டி 217-022) ம 

௫ 
ட்ப 2 தகம்‌ டட்லி 
வீல்‌ சாசம்‌ | 
கண்ணன்‌ 6 கோ 

_தீறசீசாப்ப் 


கைத்தறி 


ல்க அ A TA ETE. 


படம்‌, நால்‌£ பீல்‌ துவள ௪ க்கு ம்‌ 


(வராகம்‌ சலி 


இல ப pd (2822477220... 222 ௪ உ ௮ 


சிவாஜி 


மிருந்து அழகையா என்னும்‌ 
கிராம வாசிக்கு ஓரு கடி தம்‌ 
வருகிறது. அதில்‌, * உம்‌ 
முடைய ஒருபோக நிலத்‌ 
தில்‌ நீர்‌ இரண்டு போகம்‌ 
பயிரிட்டு அரசாங்கச்‌ சட்‌ 
டத்நைத மீறியதால்‌, நீர்‌ 
வழக்கமாகக்‌ கட்டி வரும்‌ 
நிலத்தீர்வையைப்‌ போல்‌ 
இருபது மடங்குத்‌ தொகை 


அபராதமாக விதிக்கப்பட்‌ 
டுள்ளது என்ற செய்தி 
காணப்படுகிறது. கடிதத்‌ 
தைப்‌ படித்ததும்‌ பதறிப்‌ 


(போகிறார்‌ அழகையா. கார 
ணம்‌, அந்த ஆண்டு அந்த 
நிலத்தில்‌ அவர்‌ இரண்டா 
வது போகம்‌ பயிரிடவே 
இல்லை. 


அப்படியானால்‌ அவருக்கு 
அபராதம்‌ விதிக்கப்பட்டது 
ஏன்‌?... எல்லாம்‌ கர்ணம்‌ 
என்னூர்‌ சணக்கன்‌ செய்த 
வேலை... * கணக்கைப்‌ 
பகைத்தான்‌ காணி இழந்‌ 
தான்‌? என்ற பழமெழி 
யையே உண்டாக்திலைத்த 


புண்ணியவான்‌ அல்லவா, 
அவன்‌... 
கடிதத்தை எடுத்துக்‌ 


கொண்டு கணக்குப்பிள்‌ ன 
ன ம்‌ ஓடுகிறார்‌ அழகையா. 
£ நான்‌ பயிரிடவில்லையே? 
என்று அவர்‌ எழுப்பிய 
மறுப்புக்குக்‌ கணக்கன்‌ 
நேராகப்‌ பதில்‌ சொல்ல 
வில்லை; இருக்கிறபடி 
இருந்தாத்‌ செதெண்டத்‌ 
தீர்வை (அபராதம்‌) ஏன்‌ 
வருது? என்று முணு 
முணுத்துக்‌ கொண்டே 
அவரை ஓரக்‌ கண்ணால்‌ 

பார்க்கிறான்‌... 


அழையாவுக்கு இப்‌ 
பேதுதான்‌ உண்மை 
விளங்க,கிறது; ஒருபோக 
நீலத்தில்‌ இரண்டாம்‌ 
போகம்‌ பயிரரற்றிய 
மாரிமுத்துவுக்கும்‌ செல்லத்‌ 


ன வப்‌ த அது அல்‌ | 
| 
| 

ந்‌ 


20: 


துரைக்கும்‌ தண்டக்‌ 
தீர்வை இல்‌ அ, பயிரிடாத 
அவருக்கு அபராதம்‌. “சரி 


தான்‌, லானா (அதாவது 
லஞ்சம்‌) பண்ணுகிற 
வேலையா ? 


நிலங்களில்‌ பயிர்‌ வீவரம்‌, 
விளைச்சல்‌ விவரம்‌ சேகரித்து 
மே அனுப்பவேண்டி 


யது கணக்கப்பிள்ளையின்‌ 
வேலை. அவன்‌ லஞ்சம்‌ 
கொடுப்பவரின்‌ கணக்கை 
ஒரு மாதிரியும்‌ கொடாத 


வரின்‌ கணக்கை ஒரு மாதிரி 
யும்‌ எழுதிக்‌ கொண்டிருந்‌ 
தான்‌. ௮ வக காக்‌ 
கொண்டு தொகுக்கப்பட்ட 
புள்ளிவிவரமும்‌ தவறாகவே 
இருந்தது. 


இதே எந்திரம்‌ சுமார்‌ 
பதின்மூன்று ஆண்டு 
களுக்கு முன்‌, அதாவது 
௬ தந்திரம்‌ வந்து வழு 
ஆண்டுகளுக்குப்‌ பிறகு 


செயழ்பட்ட வித த்தை 
வீளக்குகிறது பின்வரும்‌ 
நிகழ்ச்சி : 

ஒரு ரெலினியூ இன்ஸ்‌ 
பெக்டரின்‌ அலுவலகம்‌... 
அவருடைய மேற்பார்வை 
க்கு உட்பட்ட கணக்கப்‌ 


பிள்ளைகள்‌ பலரும்‌ அங்கே 
கூடி இருக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
தங்கள்‌ ஆட்சிக்கு உட்பட்ட 
கிராமங்களின்‌ பயிர்‌ நிலைகள்‌, 

நோய்நிலைகள்‌, விளை வுநிலை 
கள்‌ முதலியனபற்றிய புள்ளி 
விவரம்‌ தயாரிக்கவே கூடி 


இருக்கிறார்கள்‌. யாரிடமும்‌ 
எந்தக்‌ குறிப்பும்‌ இல்‌ லை; 
முந்திய ஆறுமாதத்துக்கு 


அனுப்பிய புள்ளி விவரப்‌ 
பட்டியலின்‌ நகல்‌ மட்டும்‌ 
ரெவினியூ இன்‌ ஸ்பெக்டரின்‌ 
கையில்‌ இருக்கிறது. 


: சோளம்‌? ?? ரெவின்யூ 
இன்ஸ்பெச்டர்‌ கேட்கிறார்‌. 
ஒவ்வொருவரும்‌ தமது கிரா 
மத்தில்‌, அந்த ஆறுமாதத்‌ 
தில்‌ எவ்வளவு நிலத்தில்‌ 
சோளம்‌ பயிரிடப்பட்டது 
என்று சொல்லவேண்டும்‌. 
ஒருவர்‌ எழுந்து சொல்லு 
கிறார்‌: “நூத்தி நாப்பது 
ஏக்கர்‌?” ரெவினியூ இன்ஸ்‌ 
பெக்டர்‌ தமது கையிலிருக்‌ 


7-5... 1967 


கும்‌ நகலைப்‌ பார்க்கிறார்‌ 
அவர்முகம்‌ கோபக்‌ குறி 
காட்டுகிறது: **என்னாய்யா, 
உளர்ரே. முந்தின தடவை 
இருதூத்திப்‌ பத்து ஏக்கர்‌, 
இந்தத்‌ தடை ஏன்‌ 
கொறைஞ்சுதுண்ணு கேப்‌ 
பானே,எ ன்னபதில்சொல்லு 
வேூ.. கணக்கப்பிள்‌ ளை 
யின்‌ முகத்தில்‌ பேய்‌ அறை 
கிறது. தலைகுனிந்தபடியே, 
மெதுவாக, “அப்பொ 
எரணூத்தி இருவதுண்ணு 
போட்டுடுங்க? என்கிறார்‌. , 


இப்படியே நெல்‌, சாமை, 
தினை முதலியவை பயிரிடப்‌ 
பட்ட நிலப்பரப்பு, அவை 
களின்வீஃைச்சல்‌ எல்லாவற்றி 
லும்‌**வளர்ச்சி??யே காட்டும்‌ 
விவரம்‌ தரப்படுகிறது. 
குழந்தைகள்‌ பிறப்பு விகித 
மும்‌ அப்படியே கொடுக்கப்‌ 


படுகிறது. வாந்திபேதி, 
அம்மை முதலிய நோய்‌ 
களில்‌ இறந்து போனவர்‌ 


களின்‌ தொகமட்டும்‌ 
முன்‌ பட்டியலை விட ஒன்றி 
ரண்டு குறைத்துப்‌ போடப்‌ 
படுகிறது.. 


ஒவ்‌ வொன்‌ றையும்‌ 
அவ்வப்‌ போதே பதிவு 
செய்து வைத்தீருந்து கணக்‌ 
குப்பண்ணி அனுப்பவேண்‌ 
டிய““பிள்ளைகள்‌?? ரெவின்யூ 
இன்ஸ்பெக்டர்‌ வீட்டில்‌ 
உட்கார்ந்தபடியே புள்ளி. 
விவரம்‌ தய௱ஈரித்து 
வீட்டார்கள்‌... 


இப்போது நம க்‌ கு ச்‌ 
சுதந்திரம்‌ வந்து இருபது 
ஆண்டு ஆகிறது. மேலே, 


குறித்த நிலைமைகள்‌ மாறி: 


விட்டனவா என்றால்‌, அணு 
வஉளவும்‌ மாறவில்லை. 
காரணம்‌, ஆளவரும்‌ புத்தக 
அறிஞர் களிலே பெரும்‌ 
பாலோருக்கு இந்த உலகம்‌ 
தெரியவே தரியாது. 
சதரிந்திருந்தாலும்‌, 
“இந்தத்‌ தவறான. புள்ளி 
வீவர நாடகமே நாட்டின்‌ 
முன்னேற்றத்தைப்‌ பாதிக்‌ 
கிறது”? என்பது அவர்களுக்‌ 
குத்‌ தெரியாது. தெரிந்திருந்‌ 
தால்‌, அந்த எந்திரத்தின்‌ 
இந்த அடித்தளத்தை! 

[ 8-ம்‌ பக்கம்‌ பார்க்க ] 


பிலவங்க சித்திரை 24 


சுவாஜி 


இராமசாமிப்‌ 
பெரியா 


- கோவை ௮. அய்யாமுத்து 


[ ட gases: டைட்ட்ட்ப sanise spans os 
கலம்‌ ௧௨௮௨௨ ௨௨௧௨ ௨௨% உல 6௩௩௨௧௭ ௧௨௭௧௮7 LILLIES 5,௯௧7 LILLIA ஈகா படட புட பபப Trou க ட்ட்ட்ட்ப 


தி.மு. க. வை ஆதரிப்ப 
தெனத்‌ திருச்சியில்‌ கூடிய 
தி.க: தீர்மானித்து விட்ட 
$ நாகப்‌ பத்திரிகைச்‌ செய்தி 
கள்‌ கூறுகின்றன. 


ஆச்சாரியார்‌ - ௮ண்ணாத்‌ 
துரை அச்சை முறிப்பதற்கு 
இதுதான்‌ சிறந்த வழி 
யெனப்‌ பெரியார்‌ தமது 
பக்த கோடிகளின்‌ மனதில்‌ 
பதியச்‌ செய்திருப்பார்‌. 

்‌ அப்பக்தர்களும்‌ பலே பலே 
எனக்‌ . கோஷித்திருப்பார்‌ 
கள்‌. . ஆனால்‌ நாயக்கரின்‌ 
எண்ணம்‌ அதுவல்லவே. 


இராமசாமிப்‌ பெரியாரை 
உள்ளும்‌ புறமும்‌ சரியாக 
சூழி டை போட்டுத்‌ தெரிந்தவர்‌ 
களில்‌ மிகச்‌ சிலரே இன்று 
உயிரோடிருக்கிறார்கள்‌. 
தி.க. விலும்‌, தி.மு.க. 
விலும்‌ திரண்டிருக்கும்‌ புதிய 
பதிப்புகளுக்கு நாயக்கரின்‌ 
தாடியும்‌ மீசையும்‌ தெரி 
யுமே அன்றி அவரது ஆசா 
பாசங்கள்‌ யாதென அறிய 
. மாட்டார்கள்‌. 


இதோ 44ஆண்டுகளுக்கு 
முன்னர்‌ சென்னிமலையிலே, 


ு ஆ நிகழ்ந்த பொதுக்கூட்ட 
॥ மொன்றில்‌ நாயக்கர்‌ நிகழ்த்‌ 
திய நகைச்சு வைமிக்க 


சொற்பொழிவீலிருந்து ஒரு 
சிறு பகுதியை எனது நெஞ்‌ 
சக்த்திலிருந்து தருகிறேன்‌. 


நாயக்கர்‌ சொல்கிறார்‌ : 
(இந்த நாட்டை விஜய 


நகர சமஸ்தானாதிபதிகளா 
கிய நாயக்கர்கள்‌ ஒருகாலத்‌ 


தில்‌ ஆண்டிருந்தார்கள்‌. 
அவர்களுக்குப்பின்‌ மொக 
லாய வம்சத்தினர்‌ சில 


காலம்‌ ஆண்டிருந்தார்கள்‌ 
என்பது சரித்திரம்‌ படித்‌ 
தவர்களுக்கு தெரியும்‌ அந்த 


அரசவம்சத்தினரைச்‌ சார்ந்‌ 
தவர்கள்‌ என்றுதங்களைக்கரு 
திக்‌ கொண்டிருக்கும்‌ சிலர்‌, 
அந்த அரசபீடத்தை விட்டு 
விலகுவதற்குப்‌ பிரியமற்ற 
வர்களாய்‌ இன்றும்‌ அங்கே 
சூழ்ந்திறாக்கிறார்கள்‌ என்று 
நான்‌ சொன்னால்‌ 
உங்களில்‌ அநேகம்பேருக்கு 
வீளங்காது. ஆனால்‌ நீங்கள்‌ 
எந்தக்‌ கச்சேரிக்காகிலும்‌ 
சென்றுபாருங்கள்‌. அங்கே 
வாசலில்‌ நிற்கும்‌ வில்லைச்‌ 
சேவகன்‌ பட்டை நாமம்‌ 
தீட்டிய நாயக்கனாய்‌ இருப்‌ 
பான்‌, அல்லத தாடிக்காரத்‌ 


துலுக்கனாய்‌ இருப்பான்‌. 
முன்சீப்பு அல்லது ஜட்ஜு 
வீற்றிருக்கும்‌ மேடையை 


எட்டிப்‌ பாருங்கள்‌; அங்கும்‌ 
ஒரு துலுக்கனோ அல்லது 
நாயக்கனோதான்‌ *பங்கா' 
இழுத்துக்‌ கொண்டிருப்‌ 
பான்‌. இது அவர்களது 
பூர்வ ஜன்மவாசனையென்று 
நீங்கள்‌ சொன்னாலும்‌ 
எனக்கு ஆட்சேபணை கிடை 
யாது, 


மற்றும்‌ பாருங்கள்‌ : 
துஸ்தானி பேசும்‌ சாயபு 
களில்‌ பலபேர்‌ ஜட்கா 
வண்டி ஓட்டுந்தொழிலை 
வெகு பிரியமுடன்‌ . மேற்‌ 
கொண்டிருப்பதைக்‌ காண 
லாம்‌. ஏன்‌ என்றால்‌ ஆளும்‌ 
வம்சத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ 
ஆதலால்‌ எப்போதும்‌ 
சிம்மாசனத்தில்‌ உட்கார்ந்‌ 
திருக்கவே பிரியப்படுகிறார்‌ 
கள்‌. ஹய்‌, ஹய்‌, சல்சல்‌ 
என்று சதா சாட்டையை 
வீசிக்‌ கொண்டேயிருப்பது 
நவாபுகள்‌ அந்தக்‌ காலத்‌ 
தில்‌ குதிரைகள்‌ மீதேறி 
சவாரி செய்ததை நினைப்‌ 
பூட்டுவதாக அவர்கள்‌ 
எண்ணி மகிழ்ந்து அத்‌ 
தொழிலில்‌ ஈடுபட்டு: இருக்‌ 
கிறார்கள்‌. 


இத்‌ 


எனக்குத்‌ தெரிந்த நண்‌ 
பர்‌ மிகப்‌ பெரிய பணக்கார 
ராய்‌ இருந்தார்‌. அவர்‌ 
செல்வமனைத்தையும்‌ தாகி 
வேசிகளுக்குக்‌ கொடுத்துக்‌ 
கொடுத்து இப்போது மஞ்‌ 
சள்‌ கடுதாசிவாங்கிக்கொண் 
டார்‌. என்றாலும்‌ தாசித்‌ 
தெருவை விட்டுவிட 
அவருக்குப்‌ பிரியங்‌ கிடை 
யாது. இரவ பகல்‌ என்று 
பாராது எப்போதும்‌ அத்‌ 
தெருவில்‌ அலைந்து 
கொண்டு அங்கு வருகிறவர்‌ 
போகிறவர்களுக்கு ஏதே 
னும்‌ சிறிய ஊழியம்‌ செய்து 
கொண்டேயிருக்கிறார்‌. 


மற்றும்‌ பாருங்கள்‌ குடி 
காரர்கள்‌ இருக்கிறார்களே 
அவர்கள்‌ குடிப்பதற்கு மடி 
யில்‌ காசில்லாதபோதும்‌ 
கள்ளுக்கடைக்குப்‌ போக 
தவறமாட்டார்கள்‌. சொல்‌ 
லப்போனால்‌ கையில்‌ காசில்‌ 


லாதபோதுதான்‌ கள்ளுக்‌ 
கடையை வட்டமிட்டுக்‌ 
கொண்டே இருப்பார்கள்‌. 


பிறர்‌ குடித்துவீட்டு எறியும்‌ 
கலயங்களை எடுத்து 
முகர்ந்து பார்ப்பார்கள்‌. 
அதில்‌ காணப்படும்‌ கொஞ்ச 
நஞ்சம்‌ கள்ளையெடுத்து 
தங்கள்‌ மீசைகளில்‌ துடைத்‌ 
துக்‌ கொள்வார்கள்‌. சாயங்‌ 
காலம்‌ வீடு திரும்பும்போது 
குடித்து வெறி பிடித்தவர்‌ 
களைப்போல்‌ உளறிக்‌ 
கொண்டே செல்வார்கள்‌. 
கையில்‌ காசில்லாமல்‌, 
கள்ளுக்கடைக்குப்‌ போக 


வில்லையென்று பிறர்‌ மோச 


ரா ட உ டடட்ட டட ட்டட்டடட்டடடடா டடட்டடடட்ட்ட்ட்ட்டட்டடட்ட க உட்ட்டடட்டட்டப 
எலு எர ௧௨௨௩௭௪ கச உக ௰௨௰௰௨ உமம ௦கமமமச உஉ௩எ௰ கல உளக 


அமிர்தார்சனம்‌ லிமிடெட்‌. 


882238 312521 823828 362123 நே 21 நே; 54 23 0522000 கேத: SESE: 352885 320௧: SERS 12821 38 


மாக எண்ணிவிடக்‌ கூடா 
 தல்லவா?? 


படித்தீர்களா,நாயக்கரின்‌ 
நுடைச்சுவைமிக்க பேருரை 
யின்‌ ஒரு பகுதியை, அவர்‌ 
சொன்ன குடிகாரனைப்‌ 
போன்று, அவருக்கும்‌ 
யாதொரு செல்வாக்கும்‌ 
அற்றுப்‌ போனதாகப்‌ பிறர்‌ 
எண்ணிவிடக்கூடாது என்‌ 
பதற்காகவே இன்று நாயக்‌ 
கர்‌ தி. மு, க, மந்திரி 
சபைக்கு ஆதரவாகப்‌ பிர 
சாரம்‌ செய்யக்‌ கிளம்பியிருக்‌ 
கிறார்‌ என்று யாராவது 
சொன்னால்‌ நீங்கள்‌ அவர்‌ 
கள்‌ மீது கோபங்கொள்ளக்‌ 
கூடாது. 


இதோ, நாயகர்‌ பெரு 

மான்‌ தமது வாழ்நாளில்‌ 
புரிந்துள்ள அதிசய சம்ப 
வங்கள்‌ சிலவற்றையும்‌ 
படித்து இன்புறுங்கள்‌. 


1. 1921ல்‌ காந்தியடி 
கள்‌ பேச்சைக்கேட்டுத்‌ 
தெரியா த்தனமாகக்கள்ளுக்்‌ 
கடை மறியலில்‌ ஈடுபட்டு 
அந்நாளில்‌ இந்நாட்டை 
யாண்ட ஆங்கிலேயரின்‌ 
அதிருப்திக்கு ஆளானார்‌. 
அதற்குப்‌ பிரயசித்தமாக, 
இந்நாட்டுக்கு வந்த சைமன்‌ 
கமிஷனை சகல கட்சி 


யினரும்‌ ஒரு முகமாய்‌ 
எதிர்க்க நாயக்கர்‌ மாலை 
போட்டு வரவேற்கும்படி 
அறிக்கை விடுத்தார்‌, 


ஆங்கிலேயர்‌ இந்நாட்டை 
[6-ம்‌ பக்கம்‌ பார்க்க] 


இப்பொழுது பி 
புதியதொரு சிக்கன 5 
3 

உறையில்‌ கிடைக்கிறது i 
சென்னை, ந 

பம்பாய்‌. ட்‌ 


சிவாஜி 


ஹு: 32 


இதழ்‌ : 24| தோன்றும்‌ கடமைகள்‌ ஆற்றுதல்‌ நன்றே | 
TEETER LTA DCCC 2 அணைகளை sc: 53, Ex mm re mp cnr 5p src 


தல த்த வரவு உ அணை உ ௮௭: ணை ணை காக ச வகை. அன ணட ரகம 
ஊன்றிய கொள்கையும்‌ ஒன்‌ றே கணந்தொறும்‌ | 1967 


மே: 7. 


மக்கள்‌ தொடர்பு 


மக்களிடம்‌ மீண்டும்‌ நேர்த்‌ 
தொடர்புகொண்டு அவர்‌ 
களின்‌ நம்பிக்கையைப்‌ பெறு 
வது ஒன்றுதான்‌, இழந்த 
செல்வாக்கை மீட்டுக்‌ 
கொள்வதற்கு ஒரோவழி 
என்று காங்கிரஸ்‌ காரியக்‌ 
கமிட்டி கண்டுபிடித்திருக்‌ 
கிறது. இந்த உண்மையை 
இவ்வளவு விரைவாகவும்‌ 
தெளிவாகவும்‌ கண்டுபிடிக்க 
முடிந்தது மிகவும்‌ சிறப்புத்‌ 
தான்‌. **நிழலருமை வெயி 
லிலே'? என்ற முதுமொழி 
எவ்வளவு பொருள்‌உடையது। 


மக்களிடம்‌ தொடர்பு 
கொள்ளக்‌ கிடைத்த 20 
ஆண்டுகளில்‌ நாம்‌ என்ன 
செய்தோம்‌. மக்களுடன்‌ 
தொடர்புகொள்ளவிரும்பா மல்‌ 
விலகிப்‌ பதவிச்‌ செருக்கில்‌ 
ஆழ்ந்திருந்தோம்‌. ஆங்காங்கு 
நமக்கு வேண்டிய எடுபிடி 
ஆட்களையும்‌, அடியாட்களை 
யும்‌ நமது ஸ்தானிகர்களாக 
வைத்து அவர்ககா கட்டிக்‌ 
காத்தோம்‌. உண்மையான 
தொண்டர்கள்‌, உழைப்பாளி 


கள்‌ தியாகிகள்‌ யாராவது 
எஞ்சியிருந்தால்‌ அவர்களை 
முடக்கி மூலைக்கு அனுப்பி 
வைத்தோம்‌. ஆங்காங்கு 


அதிகாரிகள்‌ நம்மைக்கண்டு 
அஞ்சிநடுங்கும்படி பார்த்துக்‌ 
கொண்டோம்‌, 


அவ்வளவு சிறப்பும்‌ ஒரு 
நொடியில்‌ பாழாய்ப்‌ போய்‌ 
முடிந்த பிறகு இப்பொழுது 
தான்‌ நமக்கு ஞானம்‌ பிறக்‌ 
கிறது. மக்களிடம்‌ தொடர்பு 
கொள்ளவேண்டுமென்றஉண்‌ 
மையும்‌ நமக்கு ஐயந்திரிபற 
விளங்குகிறது. 


எப்படித்‌ தொடர்பு கொள்‌ 
வது. ' அவர்களிடம்‌ போய்ச்‌ 


சொல்வதற்கு நம்மிடம்‌ என்ன 
சேதி இருக்கிறது. ஜனநாயக 
சோஷலிசம்‌ என்று தத்துவம்‌ 
பேசுவதா? அல்லது மக்க 
ளின்‌ மனப்பாங்கில்‌ சிறந்த 
கொள்கைகள்‌, நம்பிக்கைகள்‌ 
உருவாகுமாறுசெய்ய நம்மிடம்‌ 
ஏதாவது உயர்ந்த கொள்கை 
கள்‌ இன்னமும்‌ உள்ளனவா? 


அஹிம்சை, சத்யம்‌, மது 
விலக்கு, தீண்டாமை விலக்கு, 
கதர்‌, சுயதேவைப்‌ பூர்த்தி 
இவற்றுள்‌ எந்த ஒன்‌ நின்‌ 
பேரைச்‌ சொல்லிக்கொண்டு 
மக்கள்‌ முகத்தில்‌ விழிப்பது ? 
இவற்றையும்‌ இவற்றை நமக்‌ 
களித்த மகானையும்‌ நரம்‌ சிலு 
வையில்‌ வைத்து அறைந்து 
பல ஆண்டுகள்‌ ஓடி மறைந்து 
விட்டன. 


தொலையட்டும்‌, மறுபடியும்‌ 
நாம்‌ உயர்ந்த கொள்கைகளை 
யும்‌ உன்னதலட்சியங்களையும்‌ 
வகுத்துக்‌ கொண்டு. பக்தி 
யுடன்‌ பின்பற்ற முடியுமானால்‌ 
இன்னமும்‌ மக்களிடம்‌ 
செல்லும்‌ தகுதியை நாம்‌ பெற 
முடியும்‌. ஆட்சிப்பெருமையை 
யாரிடமோ விட்டுவிட்டு, 
கட்டுப்‌ பெட்டிகளைப்போல்‌ 
கொள்கைகளை நம்பவும்‌ 
கொண்டு செலுத்தவும்‌ நம்மில்‌ 
எத்தனைபேருக்குப்‌ பைத்தியம்‌ 
பிடிக்கப்‌ போகிறது. என்பது 
கேள்வி. 


இன்றைய ஆட்சியைக்‌ 
குறை கூறுவதும்‌ அவர்கள்‌ 
தவறி விழுந்தால்‌. தட்டிவிட 
வாய்ப்புக்‌ கிடைக்காதா என்ற 
மனப்பாங்குடன்‌ மக்களிடம்‌ 
செல்லலாமென்றும்‌ இழந்த 
செல்வாக்கை மறுபடியும்‌ 
பெறலாமென்றும்‌ தப்புக்‌ 
கணக்குப்‌ போட்டுப்‌ 
பயனில்லை, 


7--5.1957 


ஷ்‌ 
A 


நவீன சாதனங்கள்‌ 


மொழிபெயர்ப்பாளர்‌ களுக்‌ 
கான ஆராய்ச்சி சோதனைக்‌ 
கூடம்‌, மேற்கு ஜெர்மெனி 
யில்‌ மெயின்ஸ்‌ பல்கலைக்‌ 
கத்தில்‌ வெளிநாட்டினர்‌ 


மொழிபெயர்ப்பாளர்‌ நிலை 
யத்தில்‌ ஏற்படத்தப்பட்டி 
ருக்கிறது. ஐஜரே ப்பாவி 


லேயே மிஃப்‌ பெரிபது இது. 
இந்‌ உலையம்‌, ஒரு கோட்‌ டை. 
பில்‌ அமைந்திருக்கிறது. 
சுமார்‌ 17:5 இலட்சம்‌ ரூப.ய்‌ 
செலவில்‌, இந்கோடடை 
புதுப்பிக்கப்‌ பட்டிருக்கிறது. 


பலனீத நவீன நுணுக்க 
மான இயந்திர சாதனங்கள்‌ 
இங்கு பயன்படுத்தப்படு 
கின்றன. 


ஒவ்வெரு அறையிலும்‌ 
6 மைக்ரோ போன்கள்‌ 7, 
இயர்‌ போன்கள்‌, மற்றும்‌ 
பொத்தானை அமுக்கினால்‌ 
பேசுவதற்கான வசதி 
போன்றவைகள்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. இது தவிர 
“டேப்‌ ரிக்காடிங்‌ ' கருவி 


களும்‌ வைக்கப்பட்டிருக்‌ 
கின்றன. பிரதான மண்ட 
பத்தில்‌ கேட்பவர்களின்‌ 


வசதிக்காக, *ஓயர்லஸ்‌: ஒலி 
பரப்புக்‌ கருவிகளும்‌ இருக்‌ 
கின்றன. 


6 $டப்ரிக்கார்டர்‌? 


மல 


மாக, காழில்‌ பொருத்தப்‌ 
பட்ட *இயர்‌ போன்‌? வழி 
யாக குறிப்பிட்ட பேச்சை 


அத்தர்‌ கேட்கின்றார்‌; மற்‌ 

றொரு இயர்போன்‌ ' மூலமாக 
மாணவரின்‌ மொழி பெயர்ப்‌ 
பையுர்‌ கேட்கிறார்‌; அதா 
வது எந்த நிமிஷத்திலும்‌, 
எந்த மாணவருடனும்‌ ஆசி 
ரியர்‌ தொடர்புகொண்டு, 
அவரது மொழிபெயர்பைக்‌ 
கேட்கலாம்‌; அவசியமானால்‌ 
மொழிபெயர்ப்பைத்‌ திருத்‌ 
தலாம்‌. 


ஜெர்மன்‌ மொழிப்‌ பள்ளி 
யின்‌ நடவடிக்கைகள்‌, 
குறிப்பிடத்தக்கவை. “ஜலி 
பயிற்சிக்கூடம்‌ இங்கு 
செயல்படுகிறது. 
ஐரோப்பிய நாடுகளின்‌ 
வானொலி நிஸயங்களின்‌ 


கிழக்கு | 


நிகழ்ச்சிகள்‌ இங்கு *டேப்‌-- 
ரிக்கார்டிங்‌? கருவியில்‌ மீண்‌ 
டும்‌ ஒலிபரப்பப்படும்போது, 
சொற்களின்‌ உச்சரிப்பை 
மாணவர்கள்‌ கற்றுக்கொள்‌ 
கிறார்கள்‌. ஒவ்வொரு பிர 
தேசத்திலும்‌ குறிப்பிட்ட 
சொற்றொடரை எவ்விதம்‌ 
உச்சரிக்கிறார்கள்‌ என்பது 
இதன்‌ மூலம்‌ மாணவர்‌ 
களுக்கு கற்றுத்தரப்படு. 
கிறது. 

தற்போது சுமார்‌ 400 
ஜெர்மானிடர்களும்‌, 300 
வெளிநாட்டினரும்‌, இங்கு 
மொழிபெயர்ப ளர்கள்‌ : பள்‌ 
ளியில்‌ சேர்ந்து பயிலு திறார்‌ 
கள்‌. இதில்‌ குறிப்பிடத்தக்க 
விசேஷம்‌ எனனவென்றுல்‌, 
பெரும்பான்மையானவர்கள்‌ 
பெண்களே ! பயிற்சி பெறு 
கிற ஐந்துபேர்களில்‌ நால்‌ 
வர்‌ பெண்கள்‌. கடந்த சில 
ஆண்டுகளாக மொழிபெயர்‌ 
பாளர்$ வலை, பெண்களின்‌ 
வேலையாகிவிட்ட துட: இங்‌ 5. > 
தற்போது பிரெஞ்சு, இத்‌ 
தாலி, ஸ்பானிஸ்‌, போத்து 
கீஸ்‌, அராபிக்‌, ருசியா, 
போலிஷ்‌, ஆங்கிலம்‌, 
ஜெர்மனி ஆகிய மொழிகள்‌ 
கற்றுத்‌ தரப்படுகின்றன. 


அ*த்த ஆண்டு முதல்‌ 
டச்சுத்‌ மொழியிலும்‌ மொழி 


பெயர்க்கக்‌ மன்று தரப்‌ 
படும்‌. (யூ பி. எஸ்‌) 


விண்கூடு பயணம்‌ 


சந்திரன்‌ அருகே சென்று 
அதை பிரதட்சிணம்‌ செய்த 
வாறு புகைப்படம்‌ எடுத்து 

அனுப்புவதற்காக ட 4-வது 
லூனார்‌ ஆர்பிட்டர்‌' என்ற 
விண்‌ வெளிக்‌ கூட்டை 
அமெரிக்க விஞ்ஞானிகள்‌ 
விண்‌ வளியில்‌ ஏவியிருக்‌ 
கிறார்கள்‌. ய்‌ 


ஷா. 


பிலவங்க சித்திரை 24 


சிவாஜி 5 


இந்திய சர்வே பிரிவு 


இந்திய அரசாங்கத்தின்‌ 
சர்வே பிரிவு துவ ௬ கப்பட்டு 
இருநூறு ஆண்டுகள்‌ 
பூர்த்தியா ன்ற. நாட்டின்‌ 
பாதுகாப்புக்காகவும்‌ அபி 
விருத்திக்காகவும்‌ கடந்த 
சில வருடங்களில்‌ இப்பிரிவு 
பணியாற்றியிருப்பதைப்‌ 
(போல வேவறு எந்த 
அரசாங்க ஸ்தாபனமும்‌ 


- இயங்க வில்லை என்று 


செல்லலாம்‌. 


1947-ம்‌ ஆண்டில்‌ 
அமைக்கப்பட்ட இந்தியச்‌ 
சர்வே பிரிவு இந்திய 
அரசாங்கத்தின்‌ மிகப்‌ 
பழமையான விஞ்ஞான 
பிரிவாகும்‌. இந்தியாவில்‌ 
பூ கணித, பூ பெளதிக 
ஸ்தல விவரண சர்வேக்கள்‌ 


நடத்தி, வரைபடங்கள்‌ 
தயாரிப்பதற்கு இந்தப்‌ 
பிரிவுதான்‌ பெபொறுப்பு 


வகித்து வருகிறது. 


துல்லியமான ஸ்தல 
விவரண வரை பட ங்கள்‌, 
நாட்டின்‌ பாதுகாப்புக்கும்‌, 
நிரவாகத்திற்கும்‌ அபிவிருத்‌ 
திக்கும்‌ மிக மிந்‌ முக்கிய 
மானவை, எனவே இந்திய 
சர்‌ வ பிரிவு விசஷ 
முக்கியத்துவம்‌ வகிக்கிறது. 
பூ கணித சர்வே, சர்வே 
புகைப்படங்கள்‌ தயாரிப்பு, 
வரைபட தயாரிப்பு ஆகிய 
வீஷயங்கள்‌ பற்றி இந்திய 
அரசாங்கத்திற்கு சர்வே 
பிரிவு ஆலோசனை கூறி 


வருகிறது. 


நான்காவதுஜந்தாண்டுத்‌ 
தீட்டக லத்தில்‌, பாதுகாப்பு 
சர்வேக்குர்‌, இந்தியாவின்‌ 
வெளி எல்லையை நிர்ணயம்‌ 


செய்யும்‌ பணிகளும்‌ உட்பட 


ஸ்தல விவரண சர்வேக்கள்‌ 
தயாரிப்பதில்‌ பிரிவு முக்கிய 
மாக ஈடுபடும்‌, இதற்காக, 
இந்தியச்‌ சர்வே பிரிவைச்‌ 
சேர்ந்த ஊழியர்கள்‌. இது 
வரையாரும்‌ அணுகியிராத 
பகுதிகளுக்கும்‌, மனித 
வாழ்க்கை ஏற்படாத பகுதி 
களுக்கும்‌ அடர்ந்த காடு 
களுக்கும்‌, வடக்கிலும்‌, 
கிழக்கிலுமுள்ள மலைப்‌ 


பகுதிகளுக்கு செல்ல 


வேண்டியிருக்கும்‌. 


நான்காவது திட்ட. காலத்‌ 
தில்‌ சுமார்‌ 200 அபிவிருத்‌ 
தித்‌ திட்ட சர்வேக்களை 
இந்தப்‌ பிரிவு நடத்தும்‌. 


முதலாவது திட்டத்தில்‌ 
70 சர்வேக்களும்‌, இரண்‌ 
டாவது திட்டத்தில்‌ 90 
சர்வேக்களும்‌, மூன்றாவது 
திட்டத்தில்‌ 120 சர்வேக்‌ 
களும்‌ நடத்தப்பட்டன. 
அவற்தில்‌ கேரளகடலேோரப்‌ 
பாதுகாப்பு திட்டம்‌, கோதா. 
வரி திட்டம்‌; மேற்கு வங்‌ 
காலத்தின்‌ ஃபராக்கா 
அணைக்சட்டுத்‌ திட்டம்‌, 
உத்தர்ப்பிரதேஷின்‌ காண்‌ 
டக்‌ நதிப்பகுதி சர்வே 
ஆகியவை குறிப்பிட த்‌ 
தக்கவை. 


நான்காவது திட்ட த்தின்‌ 
போது அபிவிருத்தித்‌ திட்‌ 
டங்கள்‌ தவிர பல வீசேஷத்‌ 
திட்டங்களையும்‌ இப்பிரிவு 
மேற்கொள்ளும்‌. 


ஐ. நா. விசேஷ நிதி 
ஸ்தாடனம்‌ உதவி அளிக்கும்‌ 
வன வள திட்டம்‌ பற்றிய 
சர்வே தடத்துவதற்காஃ, 
மத்திய உணவு விவசாய 
இலாகாவின்‌ ஒத்துழைப்‌ 
புடன்‌ வனத்துறை சர்வே 
குழுவொன்றை பிரிவு 
அமைத்திருக்கிறது. ஆத்‌ 
திரா ஹிமாச்சல்‌ பிரதேஷ்‌, 
மத்‌ தியப்பிரதேஷ்‌, உத்தர்ப்‌ 
பி) தேஷ்‌ ஆகிய ராஜ்யங்‌ 
களில்‌ சுமார்‌ 4,000 சதுர்‌ 
கிலோ: மீட்டர்‌ பரப்புள்ள 
பகுதியில்‌ அமைந்திருக்கும்‌ 
வனவளம்‌ பற்றிய ஆதார 
வரைபடங்களை இந்தக்‌ 
குழு வினர்‌ தயரிப்பரர்கள்‌. 
மேலும்‌, அள்ஸும்‌, மசூர்‌, 
மத்தியப்‌ பி)மீ2 ஷ்‌, ஹிமாச்‌ 
சல்‌ பிரதேஷ்‌ ஆகிய ராஜ்‌ 
யங்களில்‌ ஆராய்‌ ர்‌ சதுர 
கிலே! மீட்டர்‌ பரப்புள்ள 
வனப்‌ பகுதிகள்‌ பற்றிய 
சர்கேக்கள்‌ நான்காவது 
திட்டகாலத்தில்‌ மேற்‌ 
கொள்ளப்படும்‌. 1 


(1 


அத்த ன்‌ pra 


6680111080 ASAPOETIDA 
அஜ நஜ 
ப A 


“ 860. 122௦6 MARK. 


ட்டு பெருங்காயம்‌ 


ஆதி பரம்பொருளின்‌ ஊக்கம்‌- அதை 
அன்னை எனப்பணிதல்‌ ஆக்கம்‌ 

சூதில்லை காணுமிந்த நாட்டீர்‌-மற்றத்‌ 
தொல்லை மதங்கள்செய்யும்‌ தூக்கம்‌. 


்‌்‌ கயம்‌, ஷாடடிங்ரகங்களும்‌ எங்களிட 
வ்‌ '[க்கத்ததுந்தவை லல தான்‌ 


ஐவுள்‌. அவிட்ட வியாபாரம்‌ 
| am கிறீ. கீதச்கீராம்பன்ன்‌ 8. 
ம்‌! மீல்கவுனீகள்‌ எங்களிடம்‌ 


உலை வீமாயார்கனக்கு 
மொக்கு மாக கடைக்கு 


கிராமதான 

இலக்கியம்‌ 

பத்கீரீகை 
_ கிமி 


கண்னன்‌ அலவன்‌ 


, ய 
வின்ஸெனட்‌ 
கனீச்சுவை 42. 
பாளங்கள. 1, ்‌ 


மாநிலத்தையாண்‌ டிருந்த 
ஜஸ்டிஸ்கட்சிக்குத்தாஸதி 
தாஸராய்‌ விளங்கினார்‌. 
பனகல்‌, முனுசாமி, பொப்‌ 
பிலி, சுப்பராயன்‌, மந்திர்‌ 
சபைகளுக்கு ஆதரவாய்‌ 
நின்று மாலைகளும்‌, 
மரியாதைகளும்‌ பண 
முடிப்புசளும்‌ பெற்று மகிழ்ந்‌ 
தார்‌. 

3. அவர்‌ காங்கிரசை 
விட்டுக்‌ கிளம்புவதற்கு 
காரண பூதராயிருந்த 
இராஜாஜியின்‌ மந்திர! சபை 
1987ல்‌ ஏற்பட்ட வுடன்‌ 


அதை  எதீர்க்க இந்தி 
எதிர்ப்பு இயக்கத்தைத்‌ 
தொடர்ந்தார்‌. எனினும்‌ 


இராஜாஜியைத்‌ தாம்‌ 
பூஜிக்கும்‌ அய்யா வாகவே 
கருதி வந்தார்‌. அதனால்‌ 
தான அவைத்‌ 
திருவண்ணாமலையில 
கண்டு தரிசித்து மணி 
யம்மையை திருமணம்‌ 
செய்துகொள்ள அவரது 
ஆசிமை வேண்டினார்‌. 


4. இரண்டாவது உலக 
யுத்தத்தின்போது தேச 
மக்கள்‌ யாவரும்‌ பிரிட்டிஷ்‌ 
ஆட்சியை பகிஷ்கரித்‌ 
திருக்கும்‌ காலையில்‌ நாயக்‌ 
கர்‌ பெருமான்‌ தமது “விடு 
தலைத்‌ தாளை அவர்கட்‌ 
கீந்து இராஜவிஸ்வாசியாய்த்‌ 
திசழ்ந்து, கைநிறைய சன்‌ 
மானமும்‌ பெற்றார்‌. 


5. அப்புறம்‌ நடந்த 
காமராஜ்‌ சகாப்த கால 
நிகழ்ச்சிகள்‌ அனை வரும்‌ 
அறிந்தவை. அவரது 
வெறுப்புக்கும்‌ அவமதிப்புக்‌ 
கும்‌ ஆளாகியிருந்த காம 
ராசர்‌ ஆட்சிபீடத்தமர்ந்த 
தம்‌, பச்சைத்‌ தமிழனாய்‌, 
பாமரர்‌ தோழனாய்‌, சம 
தர்ம தீரனாய்‌, ஆச்சாரி 
யாரை ஒழித்துக்கட்டிய 
சூரனாய்‌ வீளங்க அவரது 


ய்‌ ஜகசனைப்‌ பலப்படுத்த 


மும்‌ வளரத்‌ தொடங்கின. 


6. எத்காரணங்கொண் 
டும்‌ கண்ணீர்‌ துளிகள்‌ 
வெற்றிபெறக்‌ கூடாதென்று 
கங்கணங்கட்டிக்கொண்டு 
கடுஞ்‌ சமர்புரித்த நாயக்க 
ரின்‌ நாவீலே இன்று தீடும்‌ 
பிரவேசமாகத்‌ தி.மு.க. 
மந்திரி சபை அமைந்ததும்‌, 
நீர்‌ சொட்டுகிறது. ஆட்சி 
பீடத்தீல்‌ யார்‌ இருப்பினும்‌ 
அவர்களை அண்டி அணுகித்‌ 
துதிபாடாது நாயக்கரால்‌ 
இவ்வுலகில்‌ காலந்தள்ள 
முடியாதென்று நான்‌ சொல்‌ 
லவா வேண்டும்‌ ? 

நாயக்கர்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சி 
ஆட்சிப்‌ பிரசாரகராய்த்‌ 
திகழ்ந்திருந்தபோது அவ 
ருக்குச்சென்றவிடமெல்லாம்‌ 
பூமாரிகளும்‌, பாமாலைகளும்‌ 
கரன்ஸி நோட்டுமாலை 
களும்‌ கிடைத்தன. 


நாயக்கர்‌ காங்கிரஸ்‌ கட்‌ 
சியை அதாவது காமராஜர்‌ 
கட்சியை ஆதரித்துப்‌ பிர 
சார யாத்திரை செய்த 
போது காங்கிரஸ்காரர்‌ 
களில்‌ பலர்‌ அவரைக்‌ காரில்‌ 
ைவத்து ஊர்வலமாகத்‌ 
தாங்களே தப்பட்டை 
கொட்டி இழுத்துச்‌ சென்றார்‌ 
கள்‌! கம்ஸ மகாராஜனை 
இரதத்தில்‌ வைத்துச்‌ சாதுக்‌ 
களும்‌ சந்நியா சிகளும்‌ 
இழுத்துச்‌ செல்வதாகத்‌ 
திரைபடங்களிலும்‌, நாடக 
மேடை களிலும்‌ நடை பெறும்‌ 
காட்சியைப்போல அது 
திகழ்ந்தது. 

இனிவரும்‌ நாட்களிலே, 
அண்ணாவுக்குத்‌ தணையாக 
அய்யா கிடைத்துவிட்டா 
ரென்று திண்‌ மையும்‌ தீரமும்‌ 
மிக்க தி. மு. க. தொண்டர்‌ 
கள்‌ நாயக்கர்‌ பெருமானின்‌ 


புகழைத்‌ திசைடெட்டும்‌ 
கேட்குமாறு கொட்டி முழக்‌ 
குவார்கள்‌. தி. மு. க. 


ர சிவாஜி 7-5-1967 
பைவ பை னாகும்‌ ப / 
ப 
மியுயயயயயயயயயயயவஙயய! [3-ம்‌ பக்கத்‌ தொட ர்ச்சி] நாய்க்கர்‌ படாதபாடுகள்‌  மந்திரிகளுக்குக்‌ கிடைக்கும்‌ 
த்தது வா அற்துவள்‌ள்‌ ்‌ பட்டார்‌. அவரது . நிந்‌ சிறப்பெல்லாம்‌ நாயக்‌ 
்‌ ட, ல்‌ | விட்டு ஒருநாளும்‌ போகக்‌ தனைக்கு ஆளாகியிருந்த கருக்கும்‌ கிடைக்கும்‌. காங்‌ 
தும்ம, ாக்ல கூடாது என பத்தி பத்தி காங்கிரஸ்‌, அவரது வந்‌ கிரஸ்‌ ஆட்சிகாலத்தில்‌ 
ண. யாய்‌ எழுதினார்‌, தெருத்‌ தனைக்கு ஆளாகியதுடன்‌, பதவிக்கும்‌ பவிசுக்கும்‌ 
்‌ காக்கிய தெருகரூய்த்‌ தமதாசை அவர்‌ சிபாரிசு செய்த ஆட்‌ தேடியலைந்த நாயக்கரின்‌ 
- தீரப்பேசினார்‌. களெல்லாம்‌ பதனியும்‌ பவி பக்தர்கள்‌, மீண்டும்‌ நாயக்‌ 
சாவோதம ன்‌ . அற்று ல சும்‌ பெற அதன்ரூலம்‌ அவ கரின்‌ இல்லத்தை. நாடி 
- அக்காலத்தில்‌ இம்‌ ரது செல்வாக்கும்‌ செல்வ அவரது செல்வத்துக்கும்‌ 


செல்வாக்கிற்கும்‌ உறுதுணை 
யாக நிற்பார்கள்‌. ம்‌ 


ஆனால்‌, 


அந்தோ நாயக்கர்‌ பெரு 4 
மான்‌ இதுகாறும்‌ தொட்டது 
துலங்கியதில்லை; வைத்தது 
விளங்கியதில்‌ லை. அல 
ரணைந்த ஆங்கிலராட்சி 
நடுராத்திரியில்‌ அழிந்தது. 
அவர்‌ போற்றிப்‌ புகழ்ந்த 
தென்னிந்திய நலவுரிமைச்‌ 


சங்கத்தை அவரே குழி 
தோண்டிப்‌ புதைத்தார்‌. 
அவர்‌ ஆரம்பித்த சுயமரி 


பாதை இயக்கம்‌ சுடரற்றுப்‌ 
போயிற்று. அவரது திரா 
விடக்‌ கழகம்‌ திசை தெரி 
யரத கலமாய்த்‌ தத்தளித்து 
தவிக்கிறது. அவரது நீண்ட 
கால நிந்தனைக்கும்‌ சமீப 
கால வந்தனைக்கும்‌ ஆளான . 
காங்கீரஸ்கட்சி இவ்வாண்டு 
தேர்தலில்‌ சிதறுண்டு 
போயிற்று, இனி அந்தோ, 
அய்யோ, அம்மாவோ, 
அவர்‌ தழுவப்போகும்‌ தி. 
மு. க. வும்‌ அதன்‌ ஆட்சியும்‌ 
எக்கதிக்காளாகுமென்று 
ஆருடமா கேட்கவேண்டும்‌? 


தி. மு. க. மத துவேஷத்‌ 
தையும்‌ இன துவேஷத்தை 
யும்‌ மாற்றி, அதற்கொரு 
மகத்தான [ 
திருப்பமும்‌ தந்து காசிமுதல்‌ 
கன்னியா குமரிவரை மக்‌ 
களின்‌ ஆதரவையும்‌. நல்‌ 
வாழ்த்துக்களையும்‌ அதற்குத்‌ 
தேடித்தந்த இராஜாஜியின்‌ 
எண்ணத்தில்‌ மண்விழ 
செய்யவும்‌ தி.மு.க. வை 
அடிபாதாளக்‌ குழியில்‌ 
வீழ்த்தவும்‌, நாயக்கர்‌ 
இதோ புறப்பட்டு விட்டார்‌. 
இனி அவர்‌. பவனிவரும்‌ 
நானை ஆவலுடன்‌ எதிர்‌ 
பார்த்து ஊதுமினோ கொம்பு 
ஒலியுமினோ பிணப்‌ 


பறைகள்‌! 


வாழிய நாயக்கர்‌ ! 


விளக்கமும்‌ 4 


12 


டட ன 


'கெய்ட்டர்‌, 


ஈர 


பிலவங்க சித்திரை 24 


பிடில்‌ 


St gTENGs Seve 
ட பககக ௧௪௮4 


டச்சு தேசம்‌, இசை 
விரும்பிகள்‌ மிகுந்த தேச 
மாக இருப்பதால்‌ இசைக்‌ 
கருவிகள்‌ தயாரிப்பதில்‌ கூட 
டச்சுக்காரர்கள்‌ சிறந்த 
நிபுணர்களாக இருக்கிறார்‌ 
கள்‌ என்பதில்‌ உண்மையாக 
வே ஆச்சரியப்‌ படுவதற்கு 
திமில்லை. பியா னே, 
காரில்லோன்‌ 
போன்ற இசைக்‌ கருவிகள்‌ 
தயாரிப்பதற்கு என்று டச்சு 
நாட்டில்‌ ஏராளமான சிறிய 
தொழிற்சாலைகள்‌ இருக்கின்‌ 
றன. இந்தத்‌ தொழிற்சாலை 
களில்‌ இன்னமும்‌ பிடில்‌ 
(வயலின்‌) தயாரித்து 
வருகிறார்கள்‌. இந்த பிடில்‌ 
இசைக்‌ கருவிகள்‌ மிகச்‌ 
சிறந்தவையாக இருக்‌ 
கின்றன என்று, பிரபல 
இசை நிபுணர்களெல்லாம்‌ 
பாராட்டியிருக்கிறார்கள்‌. 


17ம்‌ நூற்றாண்டின்‌ 
ஆரம்ப காலத்தில்‌ ௨.யலின்‌ 
தயாரிக்கும்‌ தொழில்‌ நுட்பத்‌ 
திறனுக்காக அன்ட்வெர்ப்‌ 
புக்குக்‌ கிடைத்த புகழைழ 
ஆம்ஸ்டர்டாமும்‌ பங்கிட்டுக்‌ 
கொண்டதாகத்‌ தெரிகிறது. 
அந்த நாட்களில்‌ வயலின்‌ 
தயாரிக்க இத்தாலிய 
முரையையப்‌ பின்பற்றிய 
தாக, இங்குபொதுவாக 
நம்பப்படுகிறது. 


மாக்ஸ்முல்லர்‌, டச்சு 


1 இ | இசை அறிஞர்‌, புதிய பாணி 


வயலின்‌ கருவியை உரு 
வாக்க வேண்டுமென்பதே 


இவருடைய நோக்கமாக 
இருந்து வருகிறது. இந்த 
கலைநுணுக்க வலைக்கு 


இவர்‌ தாக 
வும்‌ காணப்படுகிறார்‌. 
ஏனென்றால்‌, சிறந்த 
ஐரோப்பிய வயலின்‌ 
தயாரிப்‌ பாளர்களின்‌ கீழ்‌ 
இவர்‌ பல ஆண்டுகளாகப்‌ 
பயிற்சி பெற்றிருக்கிறார்‌. 


ஒரு வயலின்‌, எப்படி 
உருவாகிறது? இதன்‌ ரகசி 
யம்‌ வார்னிஷில்தான்‌ இருக்‌ 


தயாரிப்பு தொழில்‌ 


தகக TTS உட்டட்ட்டடட்ட்டப! 
soa ௦௧௨௧௧௨ ௩ ட) sso» 4௧௧௪௧௨ ௪௨௧௧௭௪ ௧௨௨௧௨௭ 5 4௧௧௧௧௪ ௧௧௨௧௪௨ ans na LILLAIALT LILI 1-4 ல்க 


சிவாஜி 


பஉட்ட்ட்ட்ட்டடட்டப ப ட்ட்டட்டட்ட்டடட்டட்ட உட்ப 


கிறது என்கிறார்‌ இந்த டச்சு 
இச நிபுணர்‌. 17, 18வது 
நூற்றாண்டுகளின்‌ வயலின்‌ 
கருவிகளில்‌, “வார்னிஷ்‌? 
கொடுக்க ப்‌ பட்டிருக்கும்‌ 
விதம்‌ பற்றி ஆர £ய்த்து, 
இந்த ரகசியத்தை முதன்‌ 
முதலாக ஒரு ரஷ்யக்காரர்‌ 
தான்‌ கண்டுபிடித்தார்‌. 
கடந்த நூற்றாண்டின்‌ கடை 
சிக்‌ காலத்தில்‌, அந்த 
ரஷ்டக்காரர்‌ ஆம்ஸ்டர்டா 
மில்‌ வந்து வாழ்ந்தபோது, 
இந்‌ த ரகசியத்தை திரு. 
மாக்ஸ்‌ முல்லரின்‌ தந்தைக்‌ 
குச்‌ சொல்லி கொடுத்தார்‌. 


ஆனால்‌, ஒரு வயலினில்‌, 
நல்ல ஒலியை எழுப்புவது, 
அதில்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டிருக்கிற மரமா, உருவ 
மைப்பா, சேலைத்‌ திறனா 
அல்லது வார்னிஷ்‌ என்ப 
தில்‌, வயலின்‌ உற்பத்தி 
யாளர்களிடையே கருத்து 
வேறுபாடு இருக்கிறது, 


ஆனால்‌, வார்னிஷ்தான்‌ 
இடவை யெல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக நல்ல வயலின்‌ 
என்பதைத்‌ தீர்மானிக்கும்‌ 
அம்சமா க விளங்குகிறது 
என்று திரு. மாக்ஸ்முல்லர்‌ 
கூறுகிறார்‌. உண்‌ மையாக 
“ட அகழும்‌, அறக்‌ 
தந்தையும்‌, எழுப்பும்‌ 
ஓசைக்காகவே உலகப்‌ 
புகழ்பெற்ற வயலின்‌ களையும்‌ 
செய்திருக்கிறார்கள்‌ . 


ஒரு வயலின்‌ செய்வதில்‌, 
மரவேலை, (ஐந்தாண்டுப்‌ 
பயிற்சியில்‌ இந்த மேவ 
யைச்‌ சிறப்பாகக்‌ கற்றுக்‌ 
கொள்ளலாம்‌ என்றாலும்‌) 
மிகச்‌ சிரமமான ஒன்று 
என்பது ஒப்புக்கொள்ளப்‌ 
பட்டதாகும்‌. ஆனாலும்‌ 
இதில்‌ எப்படி வார்னிஷ்‌ 
பூசுவது என்னும்‌ கலையை 
நீங்கள்‌ கற்றுக்கொள்ள 
வில்லை என்றால்‌, நீங்கள்‌ ஒரு 
நல்ல வயலின்‌ தயாரிப்பாள 
ராக ஆகமுடியாது. 


இன்னும்‌ ஏராளமான 
விஷயங்களையும்‌ இந்த டச்சு, 


இைச நிபுணரிடமிருந்து 
கற்றுல்‌ கொள்ளல।ம்‌. ஒவ்‌ 
வொரு கருவியிலும்‌, மிக 


நுணுக்கமான பாகங்கள்‌ 
இருக்கின்‌ றன, உட னடியாக 
அவை, அதன்‌ தயாரிப்பா 
ளரைக்காட்டிவிறிம்‌. ஸ்டார்‌ 
டிவாரியஸ்‌ தரமுள்ள ஒரு 
வயலினைப்‌ பார்த்தபோது, 
அவ்வளவு சிறந்த வயலினைச்‌ 
செய்த அந்த தயாரிப்பா 
ளரின்‌ மகன்கள்‌, அந்தக்‌ 
கருவியில்‌ எந்தெந்த பாகங்‌ 
தளை செய்தார்கள்‌ என்ப 


தையும்‌ அவர்‌ சுட்டிக்‌ 
காட்ட முடிந்தது. அத்‌ 
துடன்‌, ஒரு வயலினைப்‌ 
பார்த்ததம்‌, அந்த வய 


லினைச்‌ செய்தவரின்‌ வயதை 
சற்றேறக்‌ குறைய சொல்லி 
விடமுடியும்‌ என்று 
திரு. மாக்ஸ்‌ முல்லர்‌ கூறு 
கிறார்‌. 


பைலின்‌ செய்வதில்‌ 
வார்னிஷ்‌ பூச்சி, மரவேலை 
முதலிய அம்சங்களில்‌ 
பெற்ற ஐந்து பேரை இவர்‌ 
தமது தொழிற்கூடத்தில்‌ 
வேலைக்கு வைத்திருக்கிறார்‌. 
திரு. மாக்ஸ்‌ முல்லருக்குப்‌ 
பின்புறமுள்ள சுவற்றில்‌ , 
வயலின்கள்‌ சில இருப்‌ 
பதைப்‌ பார்க்கலாம்‌. 
இவற்றைத்‌ தன்‌ உற்ற 
நண்பர்கள்‌ என்று கொண்‌ 
டிருக்கும்‌ திரு. மாக்ஸ்‌ 
முல்லருக்‌ அவரது சக 
நண்ப கோஷ்டியினரும்‌, 
இந்த வயலின்களைப்‌ பற்றி 
பரிசீலித்து வருகிறார்கள்‌. 
ஏனென்றால்‌, ஒவ்‌ வொரு 
வயலினும்‌, இவை ஒரே 
மரத்தினால்‌ செய்யப்‌ 
பட்டவை என்றாலும்‌ மனித 
முகங்களைப்போல்‌ தனித்‌ 


தன்மை கொண்டவை 
யாரும்‌. 
இதில்‌ திருப்தியளிக்கக்‌ 


கூடிய விஷயமாக இருப்பது, 
திரு. மாக்ஸ்‌ முல்லரின்‌ 
22 வயது மகன்‌ தன்‌ குடும்‌ 
பப்‌ பாரம்பரிய வேலையான 
பிடில்தயாரிப்பு வேலையைத்‌ 
தாமும்‌ மேற்கொள்ளப்‌ 
போவதாகக்‌ கூறியிருக்‌ 
கிறார்‌. 


புத்தக ரேடியோ 

புத்தக வடிவில்‌ குட்டி 
ரேடியோ ஒன்றை டச்சு 
பிலிப்ஸ்‌ கம்பெனி தயாரித்‌ 
தீருக்கிறது. ஒரே வடிவமாக 
வார்க்கப்பட்ட பிளாஸ்டிக்‌ 
கூண்‌ டினால்‌,சிறிய ரேடியோ 
அமைக்கப்‌ பட்டிருக்கிறது. 
பார்ப்பதற்குப்‌ புத்தகம்‌ 
போல இருக்கும்‌. இரண்‌ 
டாகத்‌ திறந்து மூடலாம்‌ ; 
மறை ஆணி எதுவும்‌ கிடை 
யாது. ரேடியோவின்‌ மேற்‌ 
புறத்தில்‌ ரேடியோவை 
இயக்குவதற்கான கைப்‌ 
பிடிகள்‌ இருக்கின்‌ றன. 
இவற்றை இயக்குவது மிக 
வும்‌ சுலபம்‌. 


புதுமையான ரொட்டி 

தயாரிக்கும்‌ இயந்திரம்‌ 

ரொட்டி தயாரிக்கும்‌ 
இயந்திரங்களைத்‌ தயாரிக்‌ 
கும்‌ “டிரிட்டர்‌' என்னும்‌ 
டச்சு ஸ்தாபனம்‌, மற்றொரு 
அதிசயமான கருவியைத்‌ 
தயாரித்திருக்கிறது. இயந்‌ 
தின்‌ அடிப்பாகத்தில்‌ உலை 
இருக்கும்‌. ரொட்டி சுடும்‌ 
இயந்திரத்தில்‌, பிசைந்த 
மாவினை பல அளவுகளில்‌ 
வைத்து, உலையின்‌ மேலாக 
வைப்பார்கள்‌. இது நெருப்‌ 
புக்கு அருகில்‌ சுற்றி வரு 
வதைக்‌ கண்காணித்து 
இக்க தருணத்தில்‌ தானா 
கவே வெளியே கொண்டு 
வருவதற்கு இந்த இயந்திர 
சாதனம்‌ உதவி செய்கிறது. 

இராட்சத பளுதூக்கும்‌ 

மாட்டார்‌ 

புல்டோசர்‌, எக்ஸ்க 
வேட்டா மண்‌ தோண்டும்‌ 
இயந்திரம்‌ போன்ற பெரிய 
பளுவான இயந்திரங்களை த்‌ 
தூக்கிச்‌ செல்லக்கூடிய 
இராட்சத மோட்டார்‌ 
டிரெய்லர்‌? ஒன்றை டச்சு 
கம்பெனி தயாரித்திருக்‌ 
கிறது. பளுவுக்குத்‌ தகுந்த 
படி சக்கரங்களை உள்புற 
மாகவோ, வெளிப்புற 
மாகவோ சற்று நகர்த்தி 
வைத்துக்‌ கொள்ள, இதில்‌ 
வசதி இருக்கிறது. கனமான 
இயந்திரங்கக இதன்மீது 
எளிதாக ஏற்றி இறக்கவும்‌ 
வசதி செய்யப்பட்டிருக்‌ 
கிறது. 


ந்‌ | 


Regd No :M. 3398 


Phone No: 2848 


ஸ்ரீ ராம௩வமி விழா 


ஜாம்ஷெட்பூர்‌ 

வட இந்தியாவிலுள்ள 
பீஹார்‌ மாகாணத்தைச்‌ 
சர்ர்ந்த ஜாம்‌ ஷெட்பூர்‌ 
(டாடா நகர்‌) மதராஸிஸம்‌ 
மேளனியின்‌ ஆதரவில்‌ 
9-4-67 முதல்‌ 18-4-07 
முடிய ப$ ராம நவமி உத்ஸ 
வம்‌ சிறப்பாகக்‌ கொண்‌ 
டாடப்பட்டது. தஞ்சை, 
66 ஹரிகதா மிர்‌ தவர்‌ ஷிணீ 2? 
குமாரி வி. மங்களம்‌ 
கோஷ்டியாரின்‌ ஹரிகதை 
கள்‌ தினசரி மாலை நடை 
பெற்றது. குமாரி ராஜலக்ஷ்மி 
கோஷ்டியாரின்‌ நாதசுர 
மும்‌, தஞ்சை -- பண்டித 
சிரோமணியின்‌ ஸ்ரீ ஏ. எஸ்‌. 
ரங்கநாதாச்சாரியாரின்‌ 
சொற்பொழிவும்‌ ஒரு நாள்‌ 
இடம்‌ பெற்றது. பொதுக்‌ 
காரியதரிசி ஸ்ரீ பி. ஆர்‌. டி. 
ராஜன்‌ கலைஞர்களைப்‌ 
போற்றிவர வவற்றார்‌. 
தலைவர்‌ ஸ்ரீ சி. ஆர்‌. அய்யங்‌ 
கார்‌ நன்றி கூறினார்‌. *அக்ரி 
கேோ?விலும்‌ ஒரு நாள்‌ விழா 
தடந்தது. 


சிந்திரி 

பிரபல உரச்சாலை உள்ள 
சிந்திரியில்‌ 16-4-67 முதல்‌ 
9 தினங்கள்‌, ஸ்ரீ ராம நவமி 
விழா நடை பெற்றது. 
2 தினங்கள்‌ குமா 
வி.மங்களம்‌ கோஷ்டியாரின்‌ 
ஹரிகதை இடம்‌ பெற்றது. 
ஸ்ரீ ஆர்‌. பி. ராவ்‌ அவர்கள்‌ 
மங்களத்தின்‌ பக்தியையும்‌, 
கலைத்திறளையும்‌ போற்றிப்‌ 
பேப்சினார்‌. காரியதரிசி 
ள்ம்‌. சீனிவாசன்‌, கமிட்டி 
அங்கத்‌ தினர்களான 
ஸ்ரீ பி.கே.ராமன்‌, ஸ்ரீ கிருஷ்‌ 
ணன்‌, முதலிய கலைஞர்கள்‌ 
விழாவைச்சிறப்பிக்க எல்லா 
ஏற்பாடுகளையும்‌ செய்தனர்‌. 


ட கல்கத்தா 


கல்கத்தா, ஸ்ரீதியாக 
ராஜா- ஹாலில்‌, தென்னிந்‌ 


cc அலகை மனமா வடட பமா 
Edited and Published by its owner Sri. Triioka Sitaram & Printed by him at his Shivaji News Printers, 2~A, Fort 


LEELLTE DL! உல எமி கமல கமா sans 
கும உக ETT TS ௩௨௦௧௯௧ ௨௪ ॥௭௰௱௰௰ Sans டாட்டா இட்டப்‌ 


திய பஜனை ஸம।ஜத்தாரின்‌ 
பேராதரனீல்‌ 18.4-67 முதல்‌ 
24-4-07முட ய ஸ்ரீரரமழவமி 
மஹோத்ஸவம்‌ நடை 
பெற்றது. 

குஞ்சை, ஹரிகதா 
மிர்தவர்‌ ஷிணி, குமாரி 
வி. மங்களம்‌ கே ஷ்டியார்‌ 
4 தினங்கள்‌ தொடர்ந்து 
ஹரிகைத செய்தனர்‌. 
தஞ்சை, பண்டித்‌, சிரோ 
மணி ஸ்ரீ &. 5. ரங்கநாதாச்‌ 
சாரியார்‌ ஸ்வாமி, “ஸ்ரீராம 
னும்‌ அடைக்கலமும்‌? என்ற 
தலைப்பில்‌ சசொற்பெபொழி 
வாற்றினார்‌. குமாரி ராஜ 
லக்ஷ்மி-ஸரஸ்வதி சகோதரி 
களின்‌ நாதஸ்வரமும்‌ இடம்‌ 
பெற்றது. உஞ்சவர்த்தி 
பஜ ,ஸ்ரீஸீதாகல்யாணம்‌, 
ஊர்வலம்‌ யாவும்‌ சிறப்பாக 
நடைபெற்றன. கமிட்டித்‌ 
தலைவர்‌ ஸ்ரீ எஸ்‌.வி.நரஸிம்‌ 
மன்‌ கலைஞர்களைப்‌ போற்றி 
வர வெற்றாம்‌. செயலர்‌ 
ஸ்ரீ வீ. ராமச்சந்திரன்‌ 
அனைவருக்கும்‌ நன்றி 
கூறினார்‌. நே தஞ்ச, 
குமாரி மங்களம்‌; இவ்வாண்‌ 
டிற்காண **ஹரிகதை??ப்‌ 
போட்டியில்‌, தமிழ்நாடு 
சங்கீத நாடக சபையாரால்‌ 
தர்‌ ந்‌ தெடுக்கப்பட்டவர்‌ 
என்பது வாசகர்கஞுக்கு 
நினை விருக்கலாம்‌. 


மாதர்‌ சங்கத்தில்‌ வரவேற்பு 

ஸெளத்‌இந்தீயா கிளப்‌, 
மாதர்‌ பகுதியினரால்‌ 
தென்னிந்திய கலைஞர்‌ 
களான குமாரி V. மங்களம்‌ 
(ஹரிகதை), குமாரி ராஜ 
லக்ஷ்மி, சரஸ்வதி (நாத 
சுரம்‌) ஆகியோருக்கு 
24-4-67ல்‌ ஒரு வரவேற்பு 
அளிக்கப்பட்டது. குமாரி 
வி. மங்களம்‌ “ஸ்தீரீதர்மம்‌?? 
என்பது பற்றி உபன்யளித்‌ 
தார்‌ - விஜயா-கிருஷ்ணன்‌, 
ஸ்ரீமதி நர ஸிம்மன்‌ -வர 
வேற்று நன்‌ றி கூறினார்‌. 


அவவ அர்‌ எட்ட 


Shivaji Tamil Weekly 7--5-1969 


ஆறு மாதமானலும்‌ கெடாத பால்‌ 


பாலைப்‌ பதனப்படுத்தி 
வைக்க டச்சு 


பாதுகாத்து 
ஸ்தாபனம்‌ ஒன்று, 
தானியங்கி இயற்‌ திரம்‌ 


ஒன்றைத்‌ தாயாரித்திருக்‌ 
கிறது. 


இந்த இயந்திரத்தின்‌ ஒரு 
பகுதியில்‌ பால்‌ நன்கு 
காய்ச்சப்படுகிறது ; பிறகு 
தீடீரென்று குளிரவைக்கப்‌ 
படுகிறது : பின்னர்‌ அரை 
லிட்டர்‌ அளவுள்ள 
பிளாஸ்டிக்‌? குவளைகளில்‌ 
பால்‌ ஊற்றப்பட்டு, 


[2-ம்‌ பக்கத்‌ தொட ர்ச்சி | 


அல்லவா முதலில்‌ 
சரிசெய்திருப்பார்கள்‌! 


இந்த எந்திரத்தில்‌ 
ஏறியுள்ள துருலையும்‌ 
ஏற்பட்டுள்ள பழுதையும்‌ 
கண்‌ ணோட்ட மின்றி நீக்கி 
னால்‌, ஆட்சியிலே பெரிய 
பிரச்னைகளுக்கு இடம 
இல்லை. இவற்றை நீக்கு 
வதும்‌ அப்படி ஒன்றும்‌ 
பெரிய காரியமல்‌ ல. ஆனால்‌ 
இவற்றை நீக்கப்‌ புறப்படு 
வது யார்‌? இந்தப்‌ பெருச்‌ 
சாளிகளைவீரட்டத்தடியைத்‌ 
தூக்க வேண்‌ டியவர்களிலே 
பலர்‌, நேற்றுவரை அந்தப்‌ 
பெருச்சாளிகளிட ம 
லஞ்சம்‌ கொடுத்துக்‌ காரியம்‌ 
செய்தவர்கள்‌ ; சிபாரிசுக்குப்‌ 
பாய்‌ நின்றவர்கள்‌! 
முற்பகல்‌ செய்த அந்த வனை 
இப்போது கையை ஓங்க 
விடாதபடிப்‌ பிடித்துக்‌ கீழே 
இழுக்கிறது. என்ன 
செய்வது? 


ஆட்சியில்‌ இருப்பவர்கள்‌ 
நாட்டைப்‌ பற்றிய முழு 
விவரத்தையும்‌ (அதாவது 


உண்மையான விவரங்களை ) 


இந்த எந்திரத்தைதச்‌ 
சரிசெய்தோ தங்கள்‌ கட்சித்‌ 
தொண்டர்களைக்‌ கொண் 


Annual Subscription Including 4 special nuimbersRs- 10. 


நன்கு. 


அடைக்கப்படுகிறது.பாலைப்‌ 
பயன்‌ படுத்திய தும்‌, 
பிளாஸ்டிக்‌? குவளையை 
விட்டெறிந்துவீடலாம்‌; குவ 
னையில்‌ இருக்கும்‌ பால்‌ சாதா 
ரணமாக ஒரு மாதம்‌ வரை. 
கெடாமல்‌ இருக்கும்‌. ஆனால்‌, 
ஆறு மாதம்‌ வரை இப்பால்‌ 


இதடாமல்‌ வைத்திருக்க 
முடியும்‌ என்று விஞ்‌ 
ஞானிகள்‌ கூறுகிறார்கள்‌, 
எவ்வளவு நாளானாலும்ட$ூ 


பாலின்‌ சுவையோ மணமீமா 


சிறிதும்‌ மூன்‌ நுவதில்லை. 


அ அ அ ட்டை 


டோ தெளிவாகத்‌ தொகுக்க 
வேண்டும்‌; அவ்வப்போது 
திருத்தித்‌ ெதொ.குக்‌ ௪ 
வண்டும்‌. “கட்சித்‌ 
தொண்டர்களை இந்தம।திரி 
வேலைகளுக்கு அனுப்பினால்‌ 
ஆபத்து!'' என்று அரச 
கோபாலர்கள்‌. அபயக்குரல்‌ 
எழுப்பிக்‌ கொண்டுதான்‌ 
இருப்பார்கள்‌. அவர்களை 
நினைத்துப்‌ பயந்து; அடில்‌ 
படையைச்‌ சரிசெய்யாமல்‌ 
மேற்பரப்பிலே ஆட்சி நடத்‌ 
தினால்‌ எந்தப்‌ பிரச்சினையை 
யும்‌ சரியானபடி தீர்க்க 
முடியாது. தனிமனிதர்‌ 
களுக்குச்‌ சுதந்திரம்‌ அவசிய 
மே. ஆனால்‌ அந்தச்‌ சுதந்‌ 
திரத்தால்‌ அவர்கள்‌ .எலி 
களும்‌, பெருச்சாளிகளும்‌ 
ஆகி ஆட்சிஎந்திரத்தையே 
கீழறுக்கும்படி விடுவது 
சுதந்திரம்‌ ஆகாது. இதைப்‌ 
புரிந்துகொண்டு செயல்பட்‌,. 
டால்‌ பல பிரச்சினைகள்‌ 
எழவே மாட்டா; எழுகின்ற 
சில பிரச்சினைகளும்‌ வெகு 
எளிதில்‌ தீர்ந்து போகும்‌. 


நமக்குக்‌ கிடைத்துள்ள 
ஆட்சி எந்திரம்‌ **பேடியின்‌ 
கையிலுள்ள. ஒளிமிக்க 
வாளாக?? இல்லாமல்‌ 
வீரன்‌ கையிலுள்ள வெற்றி 
வாளாக விளங்க வேண்டும்‌. 


ol Road, Leach =" 


ச - ப > 


